* ఉ ఉ ఉ ఉ ఉ షీట త త త త త త న ఓ 


ஸ்ரீ கிருஷ்ணசகாயம் . 


ஸ்ரீ மகாபாரதம் ஆரண்யபர்வத்தில் 

ஒரு பாகமாகிய 


மாம்பழக் கொம்மி . 


ba து 


மாயவரந்தாலூக்கா தேரெழுந்தூர் 
அம்புஜத்தம்மாள் அவர்களால் 

இயற்றியதை 


கும்பகோணம் புஸ் தசஷாப் 
கே . வி . கதிர்வேல் பிள்ளையால் 

பார்வையிடப்பட்டு 


பெரம்பூர் 
ஆறுமுக முதலியாரால் 


சென்னை - சூளை , 
பால விர்த்தி போதிநி அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப்பட்டது , 


1915 . 


Registered Copy Right 


ஸ்ரீகிருஷ்ணசகாயம், 


மாம்பழக் கொம்மி . 


1 - வது கட்டம் . 


சிதம்பரக்கொம்மி - மெட்டு . 
நம்பிபணிந்து கொம்மியுரைக்க - அந்த 

தும்பிக்கையாழ்வார் துணையாக 
அம்புவியில்பஞ்ச பாண்டவர் செய்த - நல்ல 

மாம்பழக்கொம்மிக் கருள் தாரும் , 
ஐந்தாம்வருஷம் சைந்தவ மாரிஷி - இந்த 

அற்புதவனத்தில் பாண்டவரும் 
விந்தையாயுலாவி வரும்போது - அங்கு 

வேடிக்கையாகக் கனியைக்கண்டாள் . 
ஐ வருங்கூடி யிருக்கும்போது - வில் 

அர்ச்சுனனைக்கண்ணால் ஜாடை செய்து 
உய்யவே மாங்கனி பார்த்தவ திசயம் 

உத்தமிதானுமே சொல்லலுற்றாள் . 
பாஞ்சாலி சொன்ன மாங்கனியை - யதை 

பார்க்க தனஞ்சயன் காட்டச்சொல்லி 
வாஞ்சையுடனே யழகைக்கண்டுமவர் - இ 

வானுலக பழ மாகுமென்று , 
உச்சிக்கிமேலே எத்தனை தூரமும் 

உயாந்து இருக்கும் கனிய தனைப் 
பட்சமுடனே பரித்துத்தாரேனென்று 
பாங்கிளி வாடி யென்று நடந்தார் . 


UT 


2 


2 - வது கட்டம் . 
( திரெளபதை அர்ச்சுனனை மாம்பழம் பரித்துத் தரச் சொல்வதும் 

அர்ச்சுனன் பரிப்பதும் . ) 
பச்சைமலை , பவளமலை - மெட்டு . 


தனஞ்சயனே வன மதனில் தானழைத்தேன் வா 
தையல்கண்ட மாம்பழத்தைச் சலுதி பரித்துத் தாரும் 
மரத்திலிருக்கு மாம்பழத்தை மன்னவனும் பார்த்து 
மயங்கியது வெகு தூரத்தி லிருக்குதென் றோசித்து 
எவராலு மிதைப்பரிக்க வியலாது என்று 
இசைபுடனே வில்லெடுத்து அம்பு தன்னை பூட்டி 
மந்திர தீபமிட்டு வாங்கிவிட்டார் கனிமேல 
அந்தரத்தி லிருந்த பழம் அருந்து விழுந்த தங்கே 
திரெளபதையு மாச்சுனனும் தூக்கியதைப் பார்த்து , 
தூக்காத மலைகள் போல இருக்கு தென் றோசித்து 
கன்னியேகேள் துரௌபதையே கடிகினிலே சென்று 
காளையான வீவன் தன்னை கருதியே நீ யழைப்பாய் 
அழைத்துவாறே னென்று சொல்லி அம்பிகையும் சென்று 
ஆணழகன் வீ மனைத்தான் அன்புடனே கண்டு 


3 - வது கட்டம் . 
( துரௌபதை வீமனை அழைக்க வீமன் வருவது ) 

சங்கரனே சங்கரனே 
வெற்றி மத யானை யெனும் வீ மனெனும் மன்னவனே 
உத்தமனார் உங்கள் தம்பி யோடோடி யழைக்கச்சொன்னா 
கண்மணியே பாஞ்சாலி காரிகையே நான் வாறேன் 
நன்மணியே யிவ்வனத்தில் நாடுமி_ மெதுவோதான் 
இந்தநல்ல மாம்பழத்தை யெவரெடுப்பார் கையாலே 
அந்தமுட னசையவில்லை யாராலு மாகாதே 
அண்ணனார் தருமரைதா ன றியாமல் வந்ததினால் 
என்னவினை வருமோநா னேது மறி கிலேன் மாதே 
தம்பிக்கு லனையுஞ்சகா தேவனையு மன்புடனே 
அம்புவிழி மரதாசே யழைத்து வா வரைநொடியில் 


3 


4 - வது கட்டம் . 


( தரௌபதை நகுல சகாதேவரை அழைக்க அவர்கள் வருவது . ) 

மார்கழி மாதம் - மெட்டு 
மன்னாநகுல சகாசேவரே உம்மங்கை சரணமையா 
அண்ணனாகிய வீமனர்ச்சுன ரும்மை யழைத்து வரவே சொன்னார் 
வாருங்களென்று வருந்திதெண்டனிட்டு வனமார்க்கமாக 
வந்துமேபைந்து பேருமேகனியை வாரியெடுத்துப் பார்த்தார் 
மலைபோலிருக்கும் மாம்பழந்தன்னை மாற்றவுங்கூடவில்லை 
கலைகளுமுணர்ந்த அண்ணன் கருமரை கடுகியே யழைத்து வாராய் 
மெத்தபயமாய் மெல்லியே யிருக்குது மேலவர் கனியாமே 
சித்தஞ்செழிக்க உத்தம அண்ணனை இத்தருண மழைப்பாய் 


5 - வது கட்டம் . 
( துரௌபதை தருமரை அழைக்க அவர் வருவது . ) 

பொன்னார் மேனியனே - மெட்டு 
ஓடி நடந்தனளே யொரு நொடியில் வந்தனளே 
நாடி பணிந்தனளே யெந்தாதாவென் றழைத்தனளே 
விஜயரு மாங்கனியை வில்லாலடித்தனரே 
அசையா பெருமலைபோ லானதேவப்பழந்தான் 
எடுத்தா லெடுபடலை யவரெய்த மாம்பழந் தான் 
விடுத்து அழைக்கச்சொன்னார் விரைவாய் நடந்து வாரும் 
தருமராஜதுரையே தயவுவெய் யுன் பிறையே 

தும் வினையதுவோ யிப்போ கனியாக வந்ததையா 
ஆருண்னும் மாம்பழமோ அதையறியாமல் கொய்தீர்களே 
எவருண்ண வைத்ததோநாம் ஏதுமறியோமே 
சப்தரிஷிகள் தானோ சன்யாசியான பேரோ 
அப்ரஸ்திரிகள் உள்ள தேவரய்ய னிந்தானதோ 
கைமோசம் வந்ததையோ கடுகி தருமருமே 
ஐயோ வென்றலறி அரி மாதவனை நினைந்தார் . 


4 


6 - வது கட்டம் . 
( தருமர் ஸ்ரீகிருஷ்ணபகவானை துதிப்பது . ) 

பாரோ ரங்கா - மெட்டு . 
ஆதி மூலமென்ற யானையை முன்னே 
ஆதரித்த மாதவப்பொருள் 

ஐயா வாருமே ஆ - ஆ - கிருஷ்ணா 
அண்ட மளந்த அமர ரிடர்தீர்த்த 
வைகுண்ட பதியே வருவீர் கெதியே 

வணங்கினே னையா ஆ - ஆ - கிருஷ்ணா 
ஏழை பங்காளா யெழுந்தருளும் 
தாளை பணிந்தேன் தயவருளும் 
இது சமையமே ஆ - ஆ - கிருஷ்ணா 

( -வது கட்டம் . 
( ஸ்ரீகிருஷ்ணபகவான் தருமரிடம் எழுந்தருளுவது . ) 

பூமிமெச்சிடும் - மெட்டு 
பாண்டவர் வருந்த காண்டீபந் தன்னாலே 

ஆனதே வினைவேணதே- மனம் தோணுதே 
தாண்டி னடந்து தான் கார்க்க கண்ணனும் 
வாராரே அருள் தாராரே 

. 
காடு மலைகள் கரிய மலைகளை 

தேடியே -வனம்நாடியே அங்கு ஓடியே 
பாடுபட்டுப்போகும் பாண்டவரைக் கார்க்க 

வேகமாய் தப யோகமாய் 
ஐயன் வருவதை ஐந்து பேரும் கண்டு 

வணங்கினார் - மனமிணங்கினார் நின்று தயங்கினார் 
மெய்யாகவே அந்தத் துய்யன் சேவடியை 

தொழுதாரே நின்று அழுதாரே 
இட்ட ஆசனத்தில் வட்ட கெருடன் விட்டு 

யிரங்கினார் பார்த்து மயங்கினார் கொஞ்சம் தயங்கினார் 
துஷ்- தனங்கள் செய்தால் பதஷ்டமுள்ளசாபம் 

வருகுமே தான் பெருகுமே . 


5 


8 - வது கட்டம் . 
( தருமர் மாம் பழத்தின் வரலாற்றை ஸ்ரீ கிருஷ்ணபகவானிடம் 

கூறுதலும் பதிலுரைப்பதும் . ) 

( ததிரமாரி இந்தினோம் - மெட்டு . ) 
கண்ணனே மணிவண்ணனே காருமேசம் பன்னனே 
காருமேசம் பன்னனே கனியதைப்பார் முன்னமே 
பொல்லாத தம்பிகள் கூட பிறந்த கெட்ட பாவியாம் 
எல்லாமறிந்து மிப்படி யேன் செய்தார்கள் சொல்படி 
ஆருண்ணும் மாங்கனியிதோ அறியேனே யென் மாமனே 
காருமேயி து சமயமே காளிங்க நிர்த்தன நேயனே 
உம்மையழைத்தால் தெரியுமென்று உறக்கக்கூவியழைத்தேனே 
நன்மை செய்யத் தருணமே நாயகாவிபரம் சொல்லுமே . 


9 - வது கட்டம் . 
( ஸ்ரீகிருஷ்ணபகவான் பயங்காட்டி மனஞ்சோதிப்பது . ) 

வாசுதேவனே - மெட்டு . 
என்னசெய்வது னி யேது செய்வது 
முன்னேசெய்திட்ட வினைகளாகுமே 
தபசில்சிறந்தோர் சயிந்தவரிஷி 
தபத்தைவிட்டுமே தானேயுண்ணு வார் 
நூறுவருஷம் தபத்திலிருந்தமே 
கோரும் நற்கனி மாம்பழத்தானே 
அந்தரிஷியும் வாரநேரமே 
இந்தவனத்தில் இப்போது தானே 
கொல்ல நினைப்பார் குடிகேடுவந்திடும் 
கல்லாய் மண்ணாகக் கடுசெபிப்பாரே 
இந்நாள் பிழைத்து இறந்திடநாளோ 
மன்னன் திரியனால் மாளாமலிருந்தீரே 
என்னையழைத்தீர்கள் இந்ததொல்லைக்கோ 
என்ன செய்குவேன் இப்போதே தர்மரே . 


6 


10 - வது கட்டம் . 
( தருமர் புலம்பல் ) 

ஆரே சையா - மெட்டு 
மாயவனே மாபாவியுடன் பிறந்து 
மடியலானேனே . 


( மாய ) 


( மாய ) 


உபாயநீர் செய்துவையு மையா 
உம்பாதமே சுதியே 

நான் 
முன் செய்த விதியே 

எந்தன் 
அன்புள்ள பதியே 
என்னிடம் சொல்லாமல் வந்து 
இப்படி செய்தாரே ஐயா 
ஆரைசத மென்பே 
பாரையளந்த மெய்யா என்னை 
பாருமருளு 

ளுந் துய்யா உம்மைக் 
கோரினேன் சங்கு 
அண்டினவர் பாண்டவர்கள் 
எண்டிசையுங் கொண்டாடுங் கண்ண 


ஜனயா 


கையா 


( மாய ) 


11 - வது கட்டம் . 


( ஸ்ரீ கிருஷ்ணபகவான் தருமர் மனதை சோதிப்பது . ) 

ஸ்ரீரா மசந்திரனே -மெட்டு . 
ஐவருக்கும் மூத்தவம் . அன்புள்ள பெரியவரே 
அருமையான தருமரே 

கேள் கேள் கேள் 
ஆயிந்த மாங்கனி யேகிட 
வஞ்சனை செய்யாமலே மனக்கவ லையைவிட்டு 
நெஞ்சில் நினைந்தபடி 

சொல் சொல் சொல் 
விழுந்த இக்கனி பற்றிட 

மையை யுரைக்காவிடி லொட்டாது இந்தப்பழம் 
யோசித்துச் சீக்கிரம் நீர் 

கூர் கூர் கூர் 
ஒதுவீர் உண்மையை யிப்போதே. 


7 


12 - வது கட்டம் . 


தருமர் தன் மனதிலுள்ள உண்மையைச் சொல்வது . ) 

காங்கிறோஜீ - மெட்டு . 
மாயவரே சொல்வேன் கேளும் மனதிலுள்ளதை 
மனதிலுள்ளதை என் 

னினைவிலுள்ளதை 
பெரிய தந்தை பெற்றெடுத்த பிள்ளை துரியன் 
அரிய தம்பிகளுடன் ஆள உரியன் 

( மாய ) 
இராச்சியத்தை யொற்றுமையாய் நாங்க 
நாடெங்கும் பெருமையாக வாழ்த்திக் கொள்ளவே 
யென்றகினை வேயொழிய யினியொன்று மில்லை 
இருந்தபழம் இரு நூறு யோசனை செல்ல 

( மாய ) 


ளாளவே 


தே 


13 - வது கட்டம் . 
( ஸ்ரீகிருஷ்ணபகவான் வீமன் மனதை சோதிப்பது. ) 

பாளை வாய் கமுகில் வந்தூர் - மெட்டு 
மதகரி வீ மனேயுன் மனதில் நினைந்த அதை 
மாற்றாமல் மொழிந்திடுவா 

யிங்கனம் காம்பு 
அற்றமாம் பழம் செல்லுமே 

யஙனம் 
கண்ணனே யென் எண்ண மதை யின்னதென்று சொல்கிறேன் கேள் 
மன்னன் திரி யோதிரன் 

தன்னையும் 
இன்னும் நூற் றொருவர்கள் 

பின்னையும் 
போருசெய்து தான்கெலித்து பொய்யன் சகுனிமுதல் 

கோரியே எமலோகத்தில் சேர்த்துமே 
வாரியே உதிரமுண்ணப் 

பார்த்துமே 
திரௌபதை துகில்களைந்த துர்ச்சாதனன் மார்பிளந்து . 

வறையது முடித்துக்கொள்வ தென்றுமே யதை 

அறைகுவே னென்னெண்ணமது யின்றுமே 
அஸ்தினா புரத்தைதானும் அண்ணனுக்கு முடிசூட்டி 
யாளவேணு மென்று யெண்ணி யிருந்தோமே 

பழம் 
மேலேகானூர் போரனை 

பறந்ததே. 


கை 


8 


14 - வது கட்டம் . 

. 
( ஸ்ரீ கிருஷ்ணபகவான் அர்ச்சுனன் மனதை சோதிப்பது ) 

மாங்குஞ்சரியா - மெட்டு 


| 


மாயவனே கேள் மாயவனே கேள் 
மனதி லிருக்கு மந்தன் மர்மமதை சொல்லுவேன் 


( மாய ) 


தானமே 


உபாயமுடன் கர்ணன் சகுனி தன்னை நானும் கொன்றுமே 

உலக மதை அண்ணனுக்கு முடிசூட்ட வேணுமே 
கலகமின்றி நான் பணிந்திருக்க 
என் மனதி லொன்று மில்லையே 
யேகுங்கனி அறுநூர் யோசனை 
எண்ணமிதுவே எண்ணமிதுவே 

( மாய ) 


15 - வது கட்டம் . 


( ஸ்ரீகிருஷ்ண பகவான் நகுலன் மனதை சோதிப்பது . ) 

மகாவதிகுணமாதரே - மெட்டு 
நாமமுடியோனே நகுலா நீகேள் 

நானுரைமொழியை நலமாயுரைப்பாய் 
நேமமுடனே நெஞ்சிலுற்றதை 
நீதியாய் சொன்னா லேகிடுமே 

( நகுலன் பதிலுரைப்பது . ) 
ஆயனே மாயனே ஆண்டவா கேட்பாய் 

அறிவிப்பேன் நெஞ்சினில் யான் மொழியை 
உபாய முடனே துரியோ திரன் படையை 
உருட்டிட வழியை உற்றதுவே 


அண்ணனுக்குமுடி அஸ்தினாபுரியை 

அகத்தியஞ்சூட்டி யடியணிந்திருக்க 
என்மன துள்ள து துவே சுவாமி 
யேகிடும் பழமும் எண்ணூறு யோசனை 


9 


16 - வது கட்டம் . 
( ஸ்ரீகிருஷ்ணபகவான் சகாதேவன் மனதை சோதிப்பது .) 

கல்லார்க்கும் - மெட்டு 
தா -மமுடியானே சகாதேவனே நான் சொல்வதைக்கேள் 
தாமதமின்றியேயுந்தன் தானினைவை யிங்கு சொல்வாய் 

( சகாதேவன் சொல்வது . ) 
எம் பெருமானேயுன்னடி யென் சிறமதிலேவைத்து 
அம்புவியில் துரியன் படை யழிப்பதென்றே யெண்ணமும் 
பெரிய அண்ணனுக்கு முடி பெருமையுடன் சூட்டி யிந்த 
அருமையுள்ள அஸ்தினாவை யாளும்படி செய்வீரையா 
என் மனதிலுள்ளதிது யிது தவிர வேறுமில்லை 
இந்தமாம்பழ மேகிய யோசனை தொலாயிரமே , 


17 - வது கட்டம் . 
( ஸ்ரீகிருஷ்ணபகவான் துரௌபதை மனதை சோதிப்பது . ) 

ஜப்ததக்குலந்தரு - மெட்டு, 
பாஞ்சாலன் பெற்ற பாங்கிளியே 

பண்மையுட னுண்மை சொல்வாயே 
வாஞ்சைகள் காட்டி வஞ்சகஞ் செய்யாமல் 

வழுத்துவாய் உந்தன் நினைவையெல்லாம் 
அம்மாபத்திரி பாஞ்சாலியே நீ சொல்வாயே 
சும்மா நித்திய குணசாலியே 
உத்தமியே பத்தணலில் நத்தியுதித்த 

( திரௌபதை சொல்வது . ) 
அண்ணா கண்ணா மணிவண்ணா நான் 

நண்ணா சொல்வேன் சம்பன்னா 
யிந்தா ளெண்ண மெல்லா மெடுத்து 

யியம்புவேன் கேள் முன்னமே 
திரியோ திரன் படையை வதைசெய்துமே 
தீரனவர் மார்பிலேறி 
தீர்க்கமுடன் கூந்தலை நான் முடிக்க வெண்ணம்( அண் ) 
글 


பாக 


10 


நல்வெண்ணை யாகவே நலங்கிட வுதிரத்தை 

வல்லவ னெலும்பை சீப்பாக்கி 
எல்லாருமறிய வாரி கூந்தல் முடித்து 

என் சபதமதை முடிப்பேனே 
உள்ளது இதுவேயாகும் உறுதியாகவே 
யுண்மை யிதுதானே 
ஒட்டவோடின மாம்பழமுதிர்ந்து விழ ( அண் ) 

18 - வது கட்டம் . 
( மாம்பழம் பூமியில் விழ ஸ்ரீகிருஷ்ணபகவான் சொல்வது . ) 

மஞ்சுநிகர் குந்தள மின்னே - மெட்டு 
ஒட்டின மாம்பழமிதுவே புதிர்த்தமே 
பூமியில் யோடிவந்து தான் விழுந்து மே 
உண்மை யுரைக்காமல் யென்னையே மாற்றி தீமை செய்ததால் 
உள்ளது சொல்லுவாய் அம்மணி யினிதானும் 
யொருமுறை யொட்டிடும் இம்மாம்பழந் தானே . 

19 - வது சட்டம் . 
( ஸ்ரீகிருஷ்ண பகவான் மறுபடியும் திரௌபதை மனதை 

சோதிப்பது . ) 

வெள்ளி மலையொத்த - மெட்டு , 
கண்ணா முகில் வண்ணா 

அண்ணா யென்னை 
காருமிது சமையஞ் 

சம்பன்னா 
முன்னாளில் நினைந்தவகை பெண்ணாளு முரைப்பேன் 

எந்தனையா சங்குகையா 
அறக்கு மாளிகை தனில் 

ஐயோ 
ஐவரிறந்தார்களென்ற 

பொய்யோ 
அவனிமுத லுள்ளோர்கூறக் கவனித்து எந்தன் தந்தை 

தானே சொல்லு வேனே 
என்னுடன் பிறந்த வில்லை 

வளைத்தால் இப்போ 
தீகுவேன் பெண்ணையெனக் 

களைத்தார் 
ஏகமாய் ராஜராஜர்கள் விவாகமுஞ் செய்ய 
அங்குவந்தார் குந்தி யிருந்தார் 


நான 


11 


விஜயரும் பிராமணர் 

போல 

அங்கு 
வீற்றிருந்தா ரந்தசபை 

தாள் . 
வில்வளைக்க வேந்தர்களும் துள்ளி துள்ளி யோடி வந்தார் 

வெகுபேர் அதில் ஒரு பேர் 
கர்ணனென்னும் பேருடைய 

சணை வில் வளைத்து நாணியைக்கொண்டேசன் 
கண்டுமே யிவர்நாயக னென்றுமே யெண்ணினது 

உண்டு நான் அன்று 
வேறுமொழி நானறியேன் 

சாமி 

தம்மை 
வேண்டியே யிங்கிருப்போம் 
வேகமுடன் மாம்பழமும் விண்ணிலே பொருந்திகொள்ள 

ஆச்சே வினை போச்சே 
பாண்டவர்க்கு புத்திசொல்லி 

சென்றார் 

வந்த 
பாலவனம் விட்டுசெல்லு 

மென்றார் 

இந்த 
பஞ்சவரே சென்றுவாரேன் பஞ்சாவனம் விட்டுபேகும் 
ஜெயமே தர்ம ஜெயமே . 


20 - வது கட்டம் . 

( மங்களம் . ) 
மாறேத்துறெகுவாலா - மெட்டு . 
மங்களம் ஜெய மங்களம் 
மாதவனுக்கு ஜெய 

( மங் ) 
எங்கும் நிறைந்த பொருள் ஏழைக்கெக்காளு மருள் 
திங்கள் வதனமும் ஜெயஜெய ஜெயவென 

( மா ) 
பாண்டவர்க்கும் பாஞ்சாலிக்கும் படித்து வரும் பெண்களுக்கும் 
வேண்டியே யாதவவேள் வினையறியா அம்புஜஞ்சொல் ( 2 ) 

சம்பூர்ணம் 


Printed at the B. V B. Press , Choolai, Madras . — 1915 . 


அறிவிப்பு. 


இதனால் அனைவர்க்கும் அறிவிப்பது யாதெனில் , இதிற் 
சண்டுள்ள புத்தகங்களும் , இன்னும் வேண்டிய எல்லாவித 
புத்தகங்களும் வேண்டியவர்கள் அடியிற்கண்ட விலாசதா 
விடத்தில் விலைக்குப் பெற்றுக்கொள்ளலாம் . 


பஞ்சரத்தத் திருப்புகழ் மூலமும் 

ரூ.அ. ப . 
உரையும் 

0 30 
இராமாயண திருப்புகழ்க் காவடிச்சிந்து 0 20 
உப்புமா பாட்டு 

0 1 ) 
மாம்பழக்கொம்மி 

01 0 
இட்டலிக்கும் உப்பு மாவுக்குஞ் சண்டை 0 1 0 


மேல் விலாசம் ; 
பெ . ஆறுமுக முதலியார் , 

செ . 4 , 2 - வது சந்து , 
பெருமாள் கோயில் தோட்டம் , 
சவுகார்பேட்டை போஸ்ட் , மதறாஸ் 


, 


